C ) 


தமிழ்நாடு அரசு 

2012 


[ Regd . No . TNICCN / 467/ 2012- 14 . 
[ R . Dis . No. 197 / 2009 . 
( விலை : ரூ . 4. 00 காசு 


* * 


* 


தமிழ்நாடு அரசிதழ் 


நாம் 


ஆணையின்படி வெளியிடப்பட்டது . 


வாய்மை 


மையே வெ 


வெல்லும் 


எண் 15 ] 


சென்னை , புதன்கிழமை , ஏப்ரல் 18 , 2012 
சித்திரை 6 , திருவள்ளுவர் ஆண்டு- 2043 


பகுதி II - பிரிவு 2 இன் இணைப்பு 
அரசாங்க அறிவிப்புகளின் தமிழ் மொழிபெயர்ப்புகள் 


வீட்டுவசதி மற்றும் நகர்ப்பகுதி வளர்ச்சித் துறை 


அறிவிக்கை - 


[ அரசாணை ( பல்வகை ) எண் 204 , வீட்டுவசதி மற்றும் நகர்ப்பகுதி வளர்ச்சி ( UD 4(2)] த் துறை , 30 டிசம்பர் 2011.) 


தமிழ்நாடு 1971 ஆம் ஆண்டு நகர்ப்புற மற்றும் நாட்டுப்புற அமைப்பு திட்டமிடல் சட்டத்தின் (தமிழ்நாடு சட்டம் 35/ 1972 ) 10 
பிரிவைச் சேர்ந்த (1) உட்பிரிவின் (b ) பகுதியில் வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களைக் கொண்டு தமிழ்நாட்டு ஆளுநர் அவர்கள் , 
26 ஜூன் 1974 ஆம் நாளிட்ட தமிழ்நாடு அரசிதழின் பாகம் II , பிரிவு 2 - இல் 349 ஆம் பக்கத்தில் ( ஆங்கிலத்தில் ) வெளியிடப்பட்ட , 
ஊரக வளர்ச்சி மற்றும் உள்ளாட்சி துறையின் II(2 )/ RUL/ 3096 - 74 ஆம் எண் அறிவிக்கையில் பின்வரும் திருத்தத்தை செய்யக் 
கருதியிருப்பதையும் இராஜபாளையம் உள்ளூர் திட்டப்பகுதியில் , கூடுதல் பகுதிகளைச் சேர்க்கக் கருதிய அவருடைய நோக்கத்தையும் 
இதனால் அறிவிக்கிறார் . 


2 . இந்த வரைவுத்திருத்தம் , தமிழ்நாடு அரசிதழில் வெளியிடப்படும் நாளிலிருந்து இரண்டு மாதங்கள் முடிவடையும் நாளன்று 
அல்லது அதற்குப் பின்னர் பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என்றும் , மேற்சொன்ன கால அளவு முடிவடைவதற்கு முன்னர் , 
இது தொடர்பாக உள்ளூர் பகுதிகளிலுள்ள யாதொரு குடியிருப்பாளரிடமிருந்து அல்லது யாதொரு உள்ளூர் அதிகார மன்றத்திடமிருந்து 
அல்லது நிறுவனத்திடமிருந்து வரப்பெறும் மறுப்புரையை அல்லது கருத்துரையை , தமிழ்நாடு அரசு உரியவாறு பரிசீலிக்கும் என்றும் 
இதனால் அறிவிக்கப்படுகிறது . மறுப்புரை அல்லது கருத்துரை ஏதேனுமிருப்பின் அதனை எழுத்து மூலமாக அரசுச் செயலாளர் , 
வீட்டுவசதி மற்றும் நகர்ப்பகுதி வளர்ச்சித் துறை , தலைமைச் செயலகம் , சென்னை - 600 009 என்ற முகவரிக்கு அனுப்ப வேண்டும் . 


DTP -II- 2 - 15 (T Sup ) - 1 


[ 1 ] 


வரைவுத் திருத்தம் 
மேற்சொன்ன அறிவிக்கையிலுள்ள " அட்டவணைக்கு" பதிலாக , கீழ்க்கண்ட அட்டவணை அமைத்துக் கொள்ளப்பட வேண்டும் . 
அவையாவன : 


" அட்டவணை 
உள்ளூர் திட்டப் பகுதியின் பெயர் . 


தொடர் எண் . 


வருவாய் கிராமங்களின் எண்ணும் பெயரும் . 


(2 ) 


இராஜபாளையம் . 


இராஜபாளையம் நகராட்சி 
1 . வடக்கு வெங்காநல்லூர் ( பகுதி ) 
23 . சம்மந்தபுரம் ( பகுதி ) 
24 . மேல்பாட்டம் கரிசல்குளம் 
25 . கொத்தன் குளம் (பகுதி ) 
22 . கடம்பன்குளம் ( பகுதி ) 
21 . புதுப்பாளையம் (பகுதி ) 
33 . மேல்ராஜகுலராமன் 
27 . சம்சிகாபுரம் ( பகுதி ) 
20 . அப்பனேரி 
19 . தெற்கு வெங்கானல்லூர் 
28 . இராமலிங்கபுரம் 
26 . அரசியார்பட்டி 
29 . சோழபுரம் 
11 . கொத்தன் குளம் (ஆர்.எப் ) 
4 . இராஜபாளையம் 
12 . செட்டிகுளம் (பகுதி ) 
6 . சப்பாணிபரம்பு (ஆர்.எப்)" . 


கே . பணீந்தரரெட்டி , 
அரசுச் செயலாளர் . 


தமிழாக்கம் 


ந . அருள் , 

இயக்குநர் , 
தமிழ் வளர்ச்சி , அறநிலையங்கள் மற்றும் 

செய்தி ( மொழிபெயர்ப்புத் துறை . 


[ அரசாணை ( பல்வகை ) எண் 14 , வீட்டுவசதி மற்றும் நகர்ப்பகுதி வளர்ச்சி [UD 4( 2) த் துறை , 12 ஜனவரி 2012.) 
தமிழ்நாடு 1971 ஆம் ஆண்டு நகர்ப்புற மற்றும் நாட்டுப்புற அமைப்பு திட்டமிடுதல் சட்டத்தின் (தமிழ்நாடு சட்டம் 35/1972 ) 10 
பிரிவைச் சேர்ந்த (1) உட்பிரிவின் (b ) பகுதியில் வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களைக் கொண்டு தமிழ்நாட்டு ஆளுநர் அவர்கள் , 27 
மார்ச் 1974 ஆம் நாளிட்ட தமிழ்நாடு அரசிதழின் பாகம் II , பிரிவு 2 - இல் 181 ஆம் பக்கத்தில் (ஆங்கிலத்தில் ) வெளியிடப்பட்ட , 
ஊரக வளர்ச்சி மற்றும் உள்ளாட்சி துறையின் II( 2) / RUL/ 1807 / 74 ஆம் எண் அறிவிக்கையில் பின்வரும் திருத்தத்தைச் செய்யக் 
கருதியிருப்பதையும் தருமபுரி உள்ளூர் திட்டப்பகுதியில் கூடுதல் பகுதிகளைச் சேர்க்கக் கருதிய அவருடைய நோக்கத்தையும் 
இதனால் அறிவிக்கிறார் . 

2 . இந்த வரைவுத்திருத்தம் , தமிழ்நாடு அரசிதழில் வெளியிடப்படும் நாளிலிருந்து இரண்டு திங்கள் முடிவடையும் நாளன்று 
அல்லது அதற்குப் பின்னர் பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என்றும் , மேற்சொன்ன கால அளவு முடிவடைவதற்கு முன்னர் , 
எவரிடமிருந்தேனும் இது தொடர்பாக மறுப்புரை அல்லது கருத்துரை வரப்பெறுமாயின் அவற்றை தமிழ்நாடு அரசு உரியவாறு 
பரிசீலிக்கும் என்றும் இதனால் அறிவிக்கப்படுகிறது . மறுப்புரை அல்லது கருத்துரை ஏதேனுமிருப்பின் அரசு செயலாளர் , வீட்டுவசதி 
மற்றும் நகர்புற வளர்ச்சித் துறை, தலைமைச் செயலகம் , சென்னை - 600 009 என்ற முகவரிக்கு அனுப்பிவைக்க வேண்டும் . 


வரைவுத் திருத்தம் 
மேற்சொன்ன அறிவிக்கையிலுள்ள " அட்டவணைக்கு " பதிலாக , கீழ்க்கண்ட அட்டவணை அமைத்துக் கொள்ளப்பட வேண்டும் . 
அவையாவன: 


" அட்டவணை 


தொடர் எண் . 


உள்ளூர் திட்டப் பகுதியின் பெயர் . உள்ளூர் திட்டப்பகுதியாக அமைக்கப்படும் 

பகுதி வருவாய் கிராமங்களின் எண் மற்றும் 

பெயர்கள் . 


தருமபுரி 


( 3) 
தருமபுரி நகராட்சிப் பகுதி 
தருமபுரி ஊராட்சி ஒன்றியம் 
31 . கடகத்தூர் 
32 . நடுஹள்ளி 
39 . நல்லனஹள்ளி 
40 . கோணங்கி நாயகனஹள்ளி 
42 . வெள்ளாளப்பட்டி 
41 . குப்பூர் 
38 . ஹலே தருமபுரி 
33 . ஏ . செட்டிஹள்ளி 
30 . பாப்பிநாயகனஹள்ளி 
13 . அதகப்பாடி 
35 . விருபஷிபுரம் 
34 . வெள்ளக்கவுண்டம்பாளையம் 
37 . செட்டிகரை 
49 . நாய்கனஹள்ளி 
50 . வெள்ளோளை 
36 . அன்ன சாகரம் 
51 . உன்குரானஹள்ளி 
54 . நூலஹள்ளி 
52 . முக்குல நாயக்கனஹள்ளி 
நல்லம்பள்ளி ஊராட்சி ஒன்றியம் 
29 . தடங்கம் 
28 . ஜெட்டிஹள்ளி 
27 . அதியமான் கோட்டை 
14 . பாலஜங்கமானஹள்ளி 
22 . பாகாலாஹள்ளி 
26 . நல்லம்பள்ளி 
25 . லளிகம் 
53 . மாடமங்கலம் 
55 . மிட்டா தின்னஹள்ளி 
56 . மிட்டர் எத்திஹள்ளி . 

கே . பணீந்தரரெட்டி , 
அரசுச் செயலாளர் . 


| தமிழாக்கம் 


ந . அருள் , 

இயக்குநர் , 
தமிழ் வளர்ச்சி , அறநிலையங்கள் மற்றும் 

செய்தி ( மொழிபெயர்ப்புத் துறை . 


[ அரசாணை ( நிலை ) எண் 15 , வீட்டுவசதி மற்றும் நகர்ப்பகுதி வளர்ச்சி [ UD 4(2 )] த் துறை, நாள் : 12 ஜனவரி 2012 .) 
தமிழ்நாடு 1971 ஆம் ஆண்டு நகர்ப்புற மற்றும் நாட்டுப்புற அமைப்பு திட்டமிடல் சட்டத்தின் ( தமிழ்நாடு சட்டம் 35 /1972 ) 
10ஆம் பிரிவைச் சேர்ந்த (1) உட்பிரிவின் (b ) பகுதியில் வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களைக் கொண்டு தமிழ்நாட்டு ஆளுநர் 
அவர்கள் , 17 ஏப்ரல் 1974 ஆம் நாளிட்ட தமிழ்நாடு அரசிதழின் பாகம் II , பிரிவு 2 - இல் 221 ஆம் பக்கத்தில் ( ஆங்கிலத்தில் ) 
வெளியிடப்பட்ட , ஊரக வளர்ச்சி மற்றும் உள்ளாட்சி துறையின் II ( 2 )/ RUL/2157 / 74 ஆம் எண் அறிவிக்கையில் பின்வரும் 
திருத்தத்தை செய்யக் கருதியிருப்பதையும் கோபிசெட்டிப்பாளையம் உள்ளூர் திட்டப்பகுதியில் , கூடுதல் பகுதிகளைச் சேர்க்கக் 
கருதிய அவருடைய நோக்கத்தையும் இதனால் அறிவிக்கிறார் . 

2 . இந்த வரைவுத்திருத்தம் , தமிழ்நாடு அரசிதழில் வெளியிடப்படும் , நாளிலிருந்து இரண்டு மாதங்கள் முடிவடையும் நாளன்று 
அல்லது அதற்குப் பின்னர் பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என்றும் , மேற்சொன்ன கால அளவு முடிவடைவதற்கு முன்னர் , 
இது தொடர்பாக உள்ளூர் பகுதிகளிலுள்ள யாதொரு குடியிருப்பாளரிடமிருந்து அல்லது யாதொரு உள்ளூர் அதிகார மன்றத்திடமிருந்து 
அல்லது நிறுவனத்திடமிருந்து வரப்பெறும் மறுப்புரையை அல்லது கருத்துரையை , தமிழ்நாடு அரசு உரியவாறு பரிசீலிக்கும் என்றும் 
இதனால் அறிவிக்கப்படுகிறது . மறுப்புரை அல்லது கருத்துரை ஏதேனுமிருப்பின் அதனை , எழுத்து மூலமாக அரசு செயலாளர் , 
வீட்டுவசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித் துறை , தலைமைச் செயலகம் , சென்னை - 600 009 என்ற முகவரிக்கு அனுப்ப வேண்டும் . 

வரைவுத் திருத்தம் 
மேற்சொன்ன அறிவிக்கையிலுள்ள " அட்டவணைக்கு " பதிலாக , கீழ்க்கண்ட அட்டவணை அமைத்துக் கொள்ளப்பட வேண்டும் . 
அவையாவன: 


தொடர் எண் . 


" அட்டவணை 
உள்ளூர் திட்டப் பகுதியின் பெயர் . உள்ளூர் திட்டப்பகுதியாக அமையும் 

பகுதி வருவாய் கிராமங்களின் 

எண்ணும் பெயரும் . 


( 2) 


கோபிசெட்டிப்பாளையம் 


கோபிசெட்டிப்பாளையம் நகராட்சி 
36 . மொடச்சூர் ( பகுதி ) 
37 . வீரபாண்டி 
38 . லக்கம்பட்டி ( பகுதி ) 
36 . மொடச்சூர் ( பகுதி ) 
38 . லக்கம்பட்டி ( பகுதி ) 
16 . சவுண்டப்பூர் 
17 . அம்மாபாளையம் 
18 . மேவாணி 
21 . கூகலூர் 
22 . சந்திராபுரம் 
23 . புலவகாளிபாளையம் 
24 . நஞ்சைகோபிசெடிப்பாளையம் 
25 . புதுக்கரை 
26 . பழைய பாரியூர் 
27 . அக்ரஹாரக்கரை 
28 . நஞ்சை புளியம்பட்டி 
29 . செய்யாம்பாளையம் 
30 . பாரியூர்கிராமம் 
31 . வேலம்பாளையம் 
32 . குள்ளம்பாளையம் 
33 . நாதிபாளையம் 
34 . கடுக்கம்பாளையம் 


தொடர் எண் . 


உள்ளூர் திட்டப் பகுதியின் பெயர் . உள்ளூர் திட்டப்பகுதியாக அமையும் 

பகுதி வருவாய் கிராமங்களின் 

எண்ணும் பெயரும் . 


கோபிசெட்டிப்பாளையம் 


கோபிசெட்டிப்பாளையம் நகராட்சி தொடர்ச்சி . 


35 . நாகதேவம் பாளையம் 
39 . கலிங்கம் " . 


கே . பணீந்தரரெட்டி , 
அரசுச் செயலாளர் . 


தமிழாக்கம் 


ந . அருள் , 

இயக்குநர் , 
தமிழ் வளர்ச்சி , அறநிலையங்கள் மற்றும் 

செய்தி ( மொழிபெயர்ப்புத் துறை . 


தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு துறை 

அறிவிக்கை 


[ அரசாணை (2டி ) எண் 43 , தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு (J ) த் துறை , நாள் : 9 நவம்பர் 2011.) 
1948 ஆம் ஆண்டு குறைந்தளவு ஊதியங்கள் சட்டத்தின் (மத்தியச் சட்டம் 11/ 1948 ) 3 ஆம் பிரிவைச் சேர்ந்த (1) உட்பிரிவின் 
(b ) பகுதியிலும் , 5 ஆம் பிரிவைச் சேர்ந்த (2 ) உட்பிரிவிலும் வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களைக் கொண்டு , தமிழ்நாட்டு ஆளுநர் 
அவர்கள் , 10 - 09 - 2008 ஆம் நாளிட்ட தமிழ்நாடு அரசிதழின் பாகம் -II , பிரிவு - 2 - இல் , 295 மற்றும் 296 ஆம் பக்கங்களில் 
( ஆங்கிலத்தில் ) வெளியிடப்பட்ட தொழிலாளர் வேலைவாய்ப்புத் துறையின் II(2 ) தொ . வே . வா ./ 405 / 2008 ஆம் எண் அறிவிக்கைக்கு 
பின்வரும் திருத்தங்களை இதனால் செய்கிறார் . 


திருத்தங்கள் 


மேற்சொன்ன அறிவிக்கையின் விவர அட்டவணையில் , (1 ) நெடும்பத்தி (1) - ல் " தொகுதி IV " என்ற தலைப்பின்கீழ் " மற்றும் 
சிப்பம் செய்பவர் " என்ற சொற்றொடருக்குப் பதிலாக , "சிப்பம் செய்பவர் மற்றும் " தொழில் பழகுநர் " என்ற சொற்றொடர் அமைத்துக் 
கொள்ளப்பட வேண்டும் . 


( 2 ) "விளக்கங்கள் " என்ற தலைப்பின் கீழ் இனங்கள் (6 ) மற்றும் (7 ) விட்டுவிடப்பட வேண்டும் . 


மோகன் பியாரே , 
அரசு முதன்மைச் செயலாளர் . 


தமிழாக்கம் 


ந . அருள் , 

இயக்குநர் , 
தமிழ் வளர்ச்சி , அறநிலையங்கள் மற்றும் 

செய்தி ( மொழிபெயர்ப்புத் துறை . 


[ அரசாணை ( 2டி ) எண் 32 , தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு ( J1 ) துறை , நாள் 9 ஆகஸ்ட் 2011. ) 


1948 ஆம் ஆண்டு குறைந்தளவு ஊதியங்கள் சட்டத்தின் (மத்தியச் சட்டம் 11/1948 ) 3 ஆம் பிரிவைச் சேர்ந்த ( 1) உட்பிரிவின் 
( b ) பகுதியிலும் , 5 ஆம் பிரிவைச் சேர்ந்த (2 ) உட்பிரிவிலும் வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களைக் கொண்டும் , 2 - 10 - 2002 ஆம் 
நாளிட்ட தமிழ்நாடு அரசிதழின் பாகம் - || , பிரிவு - 2 - இல் , 505 - 507 ஆம் பக்கங்களில் (ஆங்கிலத்தில் ) 
வெளியிடப்பட்ட II (2 )/ தொ . வே . வா / 817 /2002ஆம் எண்ணுள்ள அறிவிக்கையை ரத்து செய்துவிட்டு அதற்குப் பதிலாக , தமிழ்நாட்டு 
ஆளுநர் அவர்கள் , ஆலோசனைக் குழுவுடன் கலந்தாலோசித்த பின்னர் , தமழ்நாடு மாநிலத்தில் பாலிதீன் தயாரிப்பு , மிருதுவான 
ரப்பர் வகைகள் தயாரிப்பு செயல்முறைகள் , பிளாஸ்டிக் தயாரிப்பு ஆகிய தொழில்களில் ஈடுபட்டுள்ள கீழ்க்காணும் விவர 
அட்டவணையின் ( 1) நெடும்பத்தியில் குறிப்பிடப்பட்டுள்ள வகைகளைச் சேர்ந்த தொழிலாளர்களுக்கு , வழங்கத்தக்க குறைந்தளவு 
ஊதிய விதங்களை , அந்த விவர அட்டவணையின் (2 ) நெடும்பத்தியில் நிகரான பதிவுகளில் குறிப்பிட்டுள்ளவாறு இதனால் 
திருத்தியமைக்கிறார் . இதன் வரைவு , மேற்சொன்ன சட்டத்தின் 5 ஆம் பிரிவைச் சேர்ந்த (1 ) உட்பிரிவின் ( b ) பகுதியில் 
சொல்லியுள்ளவாறாக ஏற்கெனவே வெளியிடப்பட்டுள்ளது . 


2 . இந்த அறிவிக்கை , தமிழ்நாடு அரசிதழில் வெளியிடப்படுகின்ற நாளிலிருந்தும் , அந்நாள் முதற்கொண்டும் செயலுக்கு வரும் . 


விவர அட்டவணை 
பாலிதீன் தயாரிப்பு , மிருதுவான ரப்பர் வகைகள் செயல்முறைகள் , பிளாஸ்டிக் தயாரிப்பு ஆகியவற்றில் வேலைவாய்ப்பு 


தொழிலாளர்களின் வகைகள் 


திங்களொன்றுக்கான குறைந்தளவு 

ஊதிய வீதங்கள் 


A . பாலிதீன் தயாரிப்பில் வேலைவாய்ப்பு: 


1 . பயிற்சித்திறன் பெறாதவர்கள் : 


(1 ) இயக்குபவர் 
( 2 ) உதவியாளர் 


2977. 00 
2820 . 00 


II . ஓரளவு பயிற்சித்திறன் பெற்றவர்கள் : 


( 1 ) இயக்குபவர் 
(2 ) சுழற்றுபவர் ( winder ) 
( 3 ) நெசவாளர் 
(4 ) பாவு ஒட்டுபவர் ( worker ) 


3136 .00 


III . பயிற்சித்திறன் பெற்றவர்கள் : 


3452 . 00 


( 1 ) இயக்குபவர் 
(2) உருவம் கொடுப்பவர் 

(Extruder Operator) 
( 3 ) அச்சு இயக்குபவர் 
( 4 ) இயந்திரம் இயக்குபவர் 
( 5 ) ஜாபர் (Jobber ) 


IV சிறப்பு பயிற்சித் திறன் 

பெற்றவர்கள் 
(1) மாற்றுப்பணி பொறுப்பாளர் 
(2 ) முதலாளர் 
( 3 ) கண்காணிப்பாளர் 


4242 . 00 


5666 . 00 
4717 .00 
3926 .00 
3768 . 00 
3768 . 00 


3610 .00 
3690 . 00 
3768 .00 
3610 .00 


2977 . 00 
2800 . 00 


3136 .00 


2820 .00 


3293.00 


V . பொதுவான வகையினர்கள் : 
( 1 ) மேலாளர் 
( 2 ) உதவி மேலாளர் 
( 3 ) கணக்காளர் 
(4 ) பண்டகசாலைக் காப்பாளர் 
(5 ) முதுநிலை உதவியாளர் 
(6 ) கணக்கு உதவியாளர் 
( 7 ) எழுத்தர் அல்லது அலுவலக உதவியாள் 
( 8 ) தட்டச்சர் 
( 9) சுருக்கெழுத்து - தட்டச்சர் 
( 10) வரவேற்பாளர் 
( 11) ஏவலாள் 
( 12 ) விற்பனையாளர் 
(13 ) அலுவலகப் பணியாள் அடிப்படைப்பணியாள் 
(14 ) காவலாளி 
B மிருதுவான ரப்பர் வகைகள் தயாரிப்பு 

செயல்முறைகளில் வேலை வாய்ப்பு : 
| . பயிற்சித்திறன் பெறாதவர்கள் : -- 
( 1 ) இயக்குபவர் 
( 2) தொழிலாளர் நிலை - III 
( 3 ) துடைப்பவர் 
(4 ) சிப்பமாக்குபவர் 
(5 ) உதவியாளர் 
II . ஒரளவு பயிற்சித் திறன் பெற்றவர்கள் : -- 
(1 ) இயக்குபவர் 
(2 ) கொதிகலன் இயக்குபவர் 
( 3 ) பணியாளர் நிலை - II 
III . பயிற்சித் திறன் பெற்றவர்கள் : 
( 1 ) இயக்குபவர் 
(2 ) தொழிலாளர் நிலை 
IV . சிறந்த பயிற்சித் திறன் பெற்றவர்கள் : 
( 1 ) இளநிலை செயல் அலுவலர் 
( 2 ) முதலாள் 
( 3 ) கண்காணிப்பாளர் 
( 4 ) பிரிவுத் தலைவர் 
V . பொதுவான வகையினர்கள் : -- 
(1 ) மேலாளர் 
(2 ) உதவி மேலாளர் 
( 3 ) கணக்காளர் 
( 4 ) கிடங்குக் காப்பாளர் அல்லது 

பண்டகக் காப்பாளர் 
(5 ) முதுநிலை உதவியாளர் 
(6 ) கணக்கு உதவியாளர் 
(7 ) எழுத்தர் அல்லது அலுவலக உதவியாள் 
( 8 ) வரவேற்பாளர் 
( 9 ) தட்டச்சர் 
( 10) சுருக்கெழுத்து - தட்டச்சர் 
(11 ) ஏவலாள் 
( 12 ) விற்பனையாளர் 
(13 ) அலுவலகப் பணியாள் அல்லது 

அடிப்படைப் பணியாள் 


3 , 452 . 00 


5 , 033 . 00 


4 ,242 . 00 


5666 . 00 
4717 . 00 
3926.00 


3768. 00 


3610 .00 


3690.00 
3768.00 


2977. 00 


2820 . 00 


8 


2977. 00 


2820. 00 


இ . பிளாஸ்டிக் தயாரிப்பில் வேலைவாய்ப்பு 
1 . பயிற்சித்திறன் பெறாதவர்கள் : -- 
( 1 ) இயக்குபவர் 
( 2 ) உதவியாள் 
( 3 ) பணி முடிவாக்குபவர் 
( 4 ) சிப்பம் செய்பவர் அல்லது 

அனுப்புகை உதவியாளர் 
II . ஓரளவு பயிற்சித் திறன் பெற்றவர்கள்: 
( 1) இயக்குபவர் 
(2 ) பட்டறை இயக்குபவர் 
( 3) இயந்திர உதவியாளர் 
( 4 ) கடைசலாள் 
(5 ) அச்சிடுபவர் 
( 6 ) பற்றவைப்பவர் 
(7 ) ஒருங்கிணைப்பவர் 
(8 ) வெட்டுபவர் 
( 9 ) இயந்திரம் இயக்குபவர் 
(10 ) தையற்காரர் 
( 11 ) ஆய்வுக்கூட உதவியாளர் 


3136 .00 


III பயிற்சித்திறன் பெற்றவர்கள் : 
( 1 ) இயக்குபவர் 
(2 ) அமைப்பவர் - இயக்குபவர் 
( 3) வார்ப்படம் தயாரிப்பவர் 
(4 ) மின் சும்மியர் 
(5 ) அச்சு தயாரிப்பவர் 


3452 .00 


4242 .00 


5666 .00 
4717 . 00 
3926 . 00 


3610 .00 


IV . சிறப்புப்பயிற்சித் திறன் பெற்றவர்கள் : 
( 1 ) முதலாள் 
( 2 ) மேற்பார்வையாளர் 
V . பொதுவான வகையினர்கள் : 
( 1) மேலாளர் 
(2 ) உதவி மேலாளர் 
( 3 ) கணக்காளர் 
(4 ) கணினி நிரல் தயாரிப்பவர் 
(5 ) பண்டகக் காப்பாளர் அல்லது கிடங்குக் காப்பாளர் 
( 6) முதுநிலை உதவியாளர் 
(7 ) கணக்கு உதவியாளர் 
( 8 ) எழுத்தர் அல்லது அலுவலக உதவியாள் 
( 9 ) வரவேற்பாளர் 
( 10 ) தட்டச்சர் 
(11) சுருக்கெழுத்து - தட்டச்சர் 
( 12 ) ஏவலாள் 
(13) விற்பனையாளர் 
(14 ) அலுவலகப் பணியாளர் அல்லது அடிப்படைப் பணியாள் 
(15 ) காவலாளி 


3768 .00 


3690. 00 
3768 .00 


2977 .00 


2820 . 00 


விளங்கங்கள் : 
(1 ) அகவிலைப்படி : தொழிலாளர்களுக்கு மேலே நிர்ணயிக்கப்பட்ட குறைந்தளவு ஊதியங்களுடன் , கீழே குறிப்பிடப்பட்டுள்ளவாறு 
அகவிலைப்படி வழங்க வேண்டும் . 

( i) அகவிலைப்படியானது 2000 ஆம் ஆண்டிற்கான சென்னை மாநகர சராசரி நுகர்வோர் விலைப்புள்ளி குறியீட்டு எண்ணுடன் 
இணைக்கப்பட்டுள்ளது , ( அதாவது 1982 ஆம் ஆண்டில் 100 புள்ளிகள் என்பதை அடிப்படையாகக் கொண்டு , தற்போது கணக்கிடப்பட்ட 
475 புள்ளிகள்) . 475 புள்ளிகளுக்கு மேல் உயரும் ஒவ்வொரு புள்ளிக்கும் அகவிலைப்படியானது ரூ . 5 .90 ( ஐந்து ரூபாய் 
தொண்ணூறு காசுகள் மட்டும் ) கூடுதலாக வழங்கப்பட வேண்டும் . 

( ii ) அகவிலைப்படியானது முந்தைய 12 மாதங்களுக்கான ( அதாவது ஜனவரியிலிருந்து டிசம்பர் வரை ) விலைப்புள்ளிகளின் 
சராசரியை அடிப்படையாகக் கொண்டு , ஒவ்வோராண்டும் ஏப்ரல் முதல் தேதியிலிருந்து கணக்கிடப்பட வேண்டும் . 


( iii ) முந்தைய ஆண்டிற்கான நுகர்வோர் விலைப்புள்ளி குறியீட்டு எண்ணின் சராசரியை அடிப்படையாகக் கொண்டு இந்த 
அறிவிக்கை தமிழ்நாடு அரசிதழில் வெளியிடப்படும் நாளிலிருந்து முதல் கணக்கீடு செயலுக்கு வரும் . 

( 2) பணியின் தன்மை ஒரே மாதிரியாக இருக்கும் போது , ஆண் , பெண் தொழிலாளர்களுக்கு வழங்கப்படும் ஊதியத்தில் 
எந்தவித பாகுபாடும் காட்டக்கூடாது . 
( 3 ) ஒரு நாள் ஊதியத்தை கணக்கிடுவதற்கு , மாதாந்திர உதியத்தை 26 ஆல் வகுக்க வேண்டும் . 
( 4 ) தற்போது வழங்கப்பட்டுவரும் ஊதியங்கள் இங்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ள குறைந்தளவு ஊதியங்களைக் காட்டிலும் , அதிகமாக 
இருக்குமிடங்களிலெல்லாம் அதே ஊதியங்கள் தொடர்ந்து வழங்கப்ட வேண்டும் . 


விஷ்வநாத் அ . ஷெகாவ்கர் , 
அரசு முதன்மைச் செயலாளர் . 


( தமிழாக்கம் ) 


ந . அருள் , 

இயக்குநர் , 
தமிழ் வளர்ச்சி , அறநிலையங்கள் மற்றும் 

செய்தி ( மொழிபெயர்ப்புத் துறை . 


தமிழ்நாடு அரசுக்காக சென்னை எழுதுபொருள் மற்றும் அச்சுத் துறை இயக்குநரால் 

அச்சிடப்பட்டு வெளியிடப்பட்டது . 


